13/5/2014 ஆண்டாள்‌ அவதரித்த ஆடிப்பூரம்‌! 





ஆண்டாள்‌ அவதரித்த ஆடிப்பூரம்‌! 


Author: 


உ First Published: Jul 29, 2011 5:04 PM 
உ Last Updated: Sep 19, 2012 9:46 PM 


வ ண்ட விரக்தாய ஸ்வாமி புஷ்கரிணீதடே ரமயா ரமமாணாய 
வங்கடேசாய மங்களம்‌' வேங்கடேச சுப்ரபாதத்தின்‌ மங்கள சுலோகத்தில்‌ 
இவ்வாறு சொல்லப்பட்டுள்ளது. பக்தர்களுக்கு அருள்புரிவதற்காக 
"வைகுண்டம்கூட வேண்டாம்‌" 


ஸ்ரீவைகுண்ட விரக்தாய ஸ்வாமி புஷ்கரிணீதடே 
ரமயா ரமமாணாய வேங்கடேசாய மங்களம்‌' 


வேங்கடேச சுப்ரபாதத்தின்‌ மங்கள சுலோகத்தில்‌ இவ்வாறு சொல்லப்பட்டுள்ளது. பக்தர்களுக்கு 
அருள்புரிவதற்காக "வைகுண்டம்கூட வேண்டாம்‌" என்று முடிவு செய்த திருமால்‌, திருமலையில்‌ 
சுவாமி புஷ்கரணி என்கிற குளத்தின்‌ கரையில்‌ எழுந்தருளினார்‌ என்பது இதன்‌ பொருள்‌. 
அதேபோல்‌ எம்பெருமான்‌ ஸ்ரீமந்‌ நாராயணனின்‌ தேவியான பூமிப்பிராட்டி, "வைகுண்ட 
வான்போகம்கூட வேண்டாம்‌' என்று பெரியாழ்வாரின்‌ திருமகளாய்‌, ஸ்ரீஆண்டாளாய்‌, 
ஸ்ரீவில்லிபுத்தூரில்‌ அவதரித்தாள்‌ என்பார்‌ மணவாள மாமுனிகள்‌. 


கலியுகாப்தம்‌. நள வருடம்‌, ஆடி மாதம்‌, எட்டாம்‌ தேதி, வளர்பிறை பஞ்சமி திதியில்‌, செவ்வாய்க்‌ 
கிழமையன்று, பூர நட்சத்திரத்தில்‌, துலா லக்னத்தில்‌ அவதரித்தாள்‌ ஆண்டாள்‌. தன 
தந்தையாராகிய பெரியாழ்வாரையே குருவாகக்கொண்டு கண்ணபிரானிடம்‌ பக்தி செலுத்தி, 
பரமனாகிய ஸ்ரீரங்கநாதனையே மணவாளனாக அடைந்தாள்‌. 


வால்மீகி முனிவர்‌ ஸ்ரீமத்‌ ராமாயணத்திலே "உயர்ந்த வேதமே ராமாயணமாகவும்‌ அவ்வேதம்‌ 
காட்டுகின்ற பரம்பொருள்‌ ஸ்ரீராமனாகவும்‌ அவதரித்தனர்‌' என்கிறார்‌. அவ்வகையில்‌ 
மிப்பிராட்டியானவள்‌ ஸ்ரீ ஆண்டாளாக அவதரித்தது போல, உபநிடதங்கள்‌ எல்லாம்‌ 
திருப்பாலை க அவளால்‌ சொல்லப்பட்டது. அதை இவ்வாறு குறிப்பிடுகிறார்‌ வைணவ 
ஆசாரியர்‌ சுவாமி பெரியவாச்சான்‌ பிள்ளை... "பிராட்டி ஆண்டாளானாப்‌ போல உபநிஸத்து 
தமிழானபடி' என்கிறார்‌ அவர்‌. ஸ்ரீஆண்டாள்‌ அருளிச்‌ செய்த திருப்பாவையின்‌ பெருமை 
அத்தகையது. "திருப்பாவையில்‌ உள்ள முப்பது பாடல்களையும்‌ தினமும்‌ பாடுகிறவர்கள்‌ 
திருமாலின்‌ அருளால்‌ நீங்காத செல்வத்தைப்‌ பெற்று இன்பமடைவார்கள்‌" என்று ஸ்ரீஆண்டாளே 
திருப்பாவையின்‌ முடிவில்‌ குறிப்பிடுகிறாள்‌. 


ஸ்ரீவில்லிபுத்தூரில்‌ கோயில்‌ கொண்டுள்ள ஸ்ரீஆண்டாள்‌, அழகான புன்முறுவலோடு 
காட்சியளிக்கிறாள்‌. சாயக்‌ கொண்டை, மூன்று வளைவுகளோடு கூடிய திருமேனி, கையிலே 
அழகிய கிளி என்று அழகிய மணவாளனான ஸ்ீரங்கமன்னாருடன்‌ நின்ற கோலத்தில்‌ 
பக்தர்களுக்கு சேவை சாதிக்கும்‌ ஆண்டாளின்‌ அழகைக்‌ காணக்‌ கண்‌ கோடி வேண்டும்‌. 
ஸ்ரீவில்லிபுத்தூரில்‌ ஸ்ரீஆண்டாளுக்காக ஸ்ரீரங்கநாதன்‌, ரங்கமன்னாராக ராஜகோபாலனாக 
கண்ணனாக எழுந்தருளியுள்ளார்‌. வைகானஸ்‌ ஆகம விதியின்படி ராஜகோபாலனுக்கு 
வலதுபுறம்‌ ஸ்ரீ ஆண்டாள்‌ எழுந்தருளியுள்ளதால்‌ மஹாலட்சுமியின்‌ அவதாரமான ஸ்ரீருக்மணி 
பிராட்டியின்‌ அம்சமும்‌ உடையவளாகிறாள்‌. ஆக, கருணையே வடிவமான மஹாலட்சுமியின்‌ 
அம்சத்துடனும்‌, புராணத்தின்படி பொறுமையே வடிவமான பூமிப்‌ பிராட்டியின்‌ அம்சத்துடனும்‌, 
தன்னையே கோபிகையாக ராதையாக எண்ணி பக்தி செய்ததால்‌ அன்பே வடிவமான, 
நீளாதேவியான ராதையின்‌ அம்சத்துடனும்‌ ஸ்ரீஆண்டாள்‌ இவ்வூரில்‌ எழுந்தருளியுள்ளது மிகவும்‌ 
சிறப்பானது. 


ஸ்ரீஆண்டாள்‌ சூடிக்‌ களைந்த மாலையை புரட்டாசி பிரம்மோற்ஸவத்தின்போது திருப்பதிப்‌ 


http://~ww.dinamani.comweekly_supplements/vellimani/article632944.ece?service=print 


13/5/2014 ஆண்டாள்‌ அவதரித்த ஆடிப்பூரம்‌! 

பெருமாளும்‌, சித்ரா பெளர்ணமியன்று மதுரையில்‌ வைகையாற்றில்‌ இறங்குவதற்கு முன்பு 

மப ம்‌ தினமும்‌ ஸ்ரீவில்லிபுத்தூரில்‌ ஸ்ரீவடபத்ரசயனரும்‌ அணிந்து அழகு 
காள்கிறார்கள்‌ என்பது ஆண்டாளின்‌ மற்றொரு பெருமை. 

னன்‌ அவதார உற்ஸவமான ஆடிப்பூரப்‌ பெருவிழா ஸ்ரீவில்லிபுத்தூரில்‌ பக்தர்களால்‌ 
றப்பாகக்‌ கொண்டாடப்படுகிறது. அந்த வகையில்‌ இவ்வாண்டும்‌ கடந்த 25ஆம்‌ தேதி (ஆடி 

மாதம்‌ 9ஆம்‌ தேதி) கொடியேற்றம்‌ தொடங்கியது. 02.08.2011ஆம்‌ தேதி வரை மிகவும்‌ சிறப்பாகத்‌ 

திருவிழா ப குறிப்பாக ஐந்தாம்‌ திருநாள்‌ காலை ஸ்ரீபெரியாழ்வார்‌ மங்களாஸச்சனமும்‌, 

இரவு ஐந்து மணிக்கு கருட சேவையும்‌, ஏழாம்‌ திருநாளன்று மாலை ஸ்ரீஆண்டாளின்‌ 

திருமடியிலே ஸ்ரீரங்கமன்னார்‌ சயனித்திருக்கும்‌ திருக்கோலமும்‌, ஒன்பதாம்‌ நாள்‌ ஸ்ரீ 

ஆண்டாளின்‌ பிறந்த தினமான ஆடிப்பூரத்திலே ஸ்ரீஆண்டாளும்‌ ரங்கமன்னாரும்‌ திருத்தேரில்‌ 

பவனி வரும்‌ உற்ஸவமும்‌ மிகவும்‌ சிறப்பானவை. 

பக்தர்கள்‌ இந்த ஆடிப்‌ பெருவிழாவிலே ஸ்ரீஆண்டாள்‌ - ரங்கமன்னார்‌ திவ்ய தம்பதியை தரிசனம்‌ 

செய்தல்‌ மேன்மைக்கு வழிவகுக்கும்‌. நல்லன நடந்தேறும்‌. "திருஆடிப்பூரத்து ஜகத்துதித்தாள்‌ 

வாழியே என வாழ்த்தி ஆண்டாளம்மையை வணங்குவோம்‌. 


- ஸ்ரீவில்லிபுத்தூர்‌ 


ஜி.விஜயபாஸ்கர பட்டர்‌ 


Copyright © 2012, The Dinamani.com. All rights reserved. 


http://~ww.dinamani.comweekly_supplements/vellimani/article632944.ece?service=print 


